Kerala Gazette No. 27 dated 5th July 2011. 
PART I 


Section iii 


ல 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் -சி ) துறை 

பிழைதிருத்தம் 
எண் 20833 / ச. இ .எ .சி . 3/ 2009/ சட்ட ம் . திருவனந்தபுரம் , 2010 பெப்ருவரி 16. 


கேரள பல்கலைக்கழகத்தின் சுகாதாரம் மற்றும் அதைச்சார்ந்த அறிவியல் 
அவசரச்சட்டம் 2010 ( 2010 - ன் 7 )- ஐ விளம்பரம் செய்வதற்காக கேரள அரசிதழ் 
அசாதாரண எண் . 168 , 2010 ஜனவரி 23 - ல் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 
அறிக்கை எண் 20833 / ச . இ . எ .சி3/ 2009 / சட்ட ம் 2010 ஜனவரியில் 23 - ல் 
" 2009 ”-ற்குப் பதிலாக “ 2010 " என்று வாசிக்க வேண்டும் 


ஆளுநரின் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சிறப்புச் செயலாளர் . (சட்டம் ) 


